Kerala Gazette No . 23 dated 10th June , 2014 . 
PART I 


Section iii 


GOVERNO 


அதை 


க பமில்லை 


OF KERAS 


கேரள அரசு 
சட்ட (சட்டமியற்றல்- சி ) துறை 

அறிக்கை 


எண் 5139 / ச . இ . சி . 1 / 2013 / சட்ட 


ம் . 


திருவனந்தபுரம் , 


2013 அக்டோபர் 28 
1935 கார்த்திகை 6. 


2013 அக்டோபர் 26ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்ட பின்வரும் அவசரச்சட்டம் பொதுமக்களின் தகவலுக்காக இதனால் 
வெளியிடப்படுகிறது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


சி . ரமணி , 
சட்டத்துறை சிறப்புச்செயலர் . 


2013 - ன் அவசரச்சட்ட ம் எண் 53 


2013 - ன் கேரள பஞ்சாயத்துராஜ் ( மூன்றாவது திருத்த ) 

அவசரச்சட்டம் 
இந்தியக் குடியரசின் அறுபத்திநான்காவது ஆண்டில் கேரள 
ஆளுநரால் விளம்பர அறிக்கை செய்யப்பட்டது . 

1994 - ன் கேரள பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை மீண்டும் திருத்தம் 
செய்வதற்குரிய ஒரு அவசரச்சட்டம் . 

முன்னுரை - கேரள மாநில சட்டப் பேரவை கூட்டத் தொடரில் 
இல்லாததாலும் , தாம் துரித நடவடிக்கை எடுக்கவேண்டிய சூழ்நிலை தற்போது 
உள்ளது என்று கேரள ஆளுநர் திருப்தியுறுவதாலும் ; 


தற்போது , அதனால் , இந்திய அரசியலமைப்பின் 213வது விதித்தொகுப்பின் 
உட்பிரிவு (1)-ன்படி வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி கேரள 
ஆளுநரால் பின்வரும் அவசரச்சட்டம் விளம்பர அறிக்கை செய்யப்படுகிறது . 

1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . --(1 ) இந்த அவசரச்சட்டம் 2013- ன் 
கேரள பஞ்சாயத்துராஜ் ( மூன்றாவது திருத்த ) அவசரச்சட்டம் என்று 
அழைக்கப்படலாம் . 

( 2 ) இந்த அவசரச்சட்டத்தின் பிரிவு 4 , 2010 மே 17ஆம் தேதி 
அமலுக்கு வந்ததாக கருதப்பட வேண்டியதும் , பிரிவுகள் 3 , 5 , 8 மற்றும் 
பிரிவு 9 2010 ஜூன் 14ஆம் தேதி அமலுக்கு வந்ததாக கருதப்படவேண்டியதும் , 
மீதமுள்ள பிரிவுகள் உடன் அமலுக்கு வருவதுமாகும் . 

2 . 1994- ன் 13வது சட்டம் தற்காலிகமாக திருத்தம் செய்யப்படல் . - இந்த 
அவசரச்சட்டம் அமலில் இருக்கின்ற காலத்தில் 1994 - ன் கேரள பஞ்சாயத்து 
ராஜ் சட்டம் ( 1994 - ன் 13 ) ( இதற்குப் பிறகு முதன்மைச் சட்டம் என 
அழைக்கப்படலாம் ) பிரிவுகள் 3 முதல் 11 வரை குறிப்பிடப்பட்டுள்ள 
திருத்தங்களுக்கு உட்பட்டு அமலில் இருக்கும் . 

3 . பிரிவு 1- ல் திருத்தம். - முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 1 - ன் துணைப்பிரிவு 
( 2 ) - ல் , " தொழில் பகுதிகளுடையவும் " என்ற சொற்களுக்குப் பதிலாக 
" அரசியலமைப்பின் விதித்தொகுப்பு 243 க்யூ உட்பிரிவு ( 1) - ன் 
காப்புவாசகத்தின்படி தொழில் நகரமாக குறிப்பிடப்பட்ட பகுதிகளுடையவும் 
என்ற சொற்களும் எண்களும் எழுத்துக்களும் அடைப்புக்குறியீடும் 
சேர்க்கப்பட வேண்டியது ஆகும் . 
4 . பிரிவு 4- ல் திருத்தம் . -- முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 4- ல் , 

( 1 ) துணைப்பிரிவு ( 2 ) - லும் காப்புவாசகத்திலும் " கிராம 
பஞ்சாயத்தினுடைய " என்ற சொற்களுக்குப் பதிலாக , அவை வரும் 
இடங்களில் " கிராம பஞ்சாயத்தினுடையவோ அல்லது வட்டார 
பஞ்சாயத்தினுடையவோ என்ற சொற்கள் சேர்க்கப்படவேண்டும் . 

( 2) துணைப்பிரிவு (3)- ல் , " கிராம பஞ்சாயத்தில் " என்ற சொற்களுக்குப் 
பிறகு , " அல்லது வட்டார பஞ்சாயத்தில் " என்ற சொற்கள் சேர்க்கப்பட 
வேண்டும் . 

5 . பிரிவு 10 - ல் திருத்தம் . -- முதன்மைச் சட்டத்தில் பிரிவு 10 - ன் 
துணைப்பிரிவு (3)- க்குப் பிறகு பின்வரும் துணைப்பிரிவு சேர்க்கப்படவேண்டும் , 
அதாவது : 

“ (3எ ) டீலிமிட்டேஷன் கமிஷன் சட்டமன்ற தொகுதிகளின் எல்லை 
நிர்ணயம் தொடர்பாக இந்த பிரிவின் கீழ் வெளியிடப்பட்ட எந்த ஒரு 
ஆணையும் அரசிதழில் வெளியிடப்பட வேண்டியதும் , அது சட்டப்படி 
செல்லுபடியானதாகவும் இருக்கும் ”. 


6 . பிரிவு 21 -க்குப் பிறகு புதிய பிரிவை சேர்த்தல் முதன்மைச்சட்டத்தின் 
பிரிவு 21 - க்கு பிறகு பின்வரும் பிரிவு சேர்க்கப்படவேண்டும் , அதாவது: 

" 21எ . அயல்நாட்டில் வாழும் இந்தியர்களுக்கு வாக்காளர் பட்டியலில் 
வாக்காளராக பதிவு செய்வதற்குரிய சிறப்பு ஏற்பாடு . இந்த அத்தியாயத்தின் 
பிற நிபந்தனைகளுக்கு எதிராக என்னதான் அடங்கியிருந்தாலும் 1950 - ன் மக்கள் 
பிரதிநிதி சட்டத்தில் (1950 - ன் 43ஆம் மத்தியச்சட்டம் ) பிரிவு 20ஏ - ல் 
குறிப்பிடப்பட்டுள்ளபடி எந்த ஒரு இந்திய குடிமகனும் அவருடைய 
பாஸ்போர்டில் குறிப்பிடப்பட்டுள்ள வசிப்பிடம் உள்ள தொகுதிக்குரிய 
வாக்காளர் பட்டியலில் வாக்காளராக பதிவு செய்வதற்கு உரிமை 
உண்டாயிருப்பதாகும் ” 

7 . பிரிவு 30 - ல் திருத்தம் - முதன்மைச் சட்டத்தின் பிரிவு 30 - ன் 
துணைப்பிரிவு (1)- ல் தற்போதைய விளக்கம் " விளக்கம் 7 " ஆக எண் இடப்பட 
வேண்டியதும் , அவ்வாறு எண் இடப்பட்ட விளக்கம் 1- க்கு பிறகு பின்வரும் 
விளக்கம் சேர்க்கப்படவேண்டியதும் ஆகும் , அதாவது : 

" விளக்கம் 2. -- இந்தப்பிரிவின் தேவைக்காக அங்கன்வாடி ஊழியர்கள் , 
பாலவாடி ஊழியர்கள் மற்றும் ஆஷா ஊழியர்கள் தவிர உள்ள பகுதிநேர 
ஊழியர்களும் ஓணரேரியம் பெறுபவர்களும் ஊழியக்காரர்களாக 
கருதப்படவேண்டும் . 

8 . பிரிவு 149 - ல் திருத்தம் - முதன்மைச் சட்டத்தின் பிரிவு 149 - ன் 
துணைப்பிரிவு ( 2 )- ல் பின்வரும் காப்புவாசகம் சேர்க்கப்படவேண்டும் , 
அதாவது: 

" எனினும் சந்தர்ப்பம் தேவைப்படும்பட்சத்தில் பல்வேறு மட்டங்களில் 
உள்ள பஞ்சாயத்துக்களுக்கு ஒரே நேரத்தில் பொது தேர்தல் நடத்த இயலும் 
முறையில் , மாநில தேர்தல் குழுமம் தேவைப்படுவதற்கு ஏற்ப காலியிடங்கள் 
ஏற்படுவதற்கு முன்புள்ள ஆறுமாதங்களுக்குள் பொது தேர்தல் 
நடத்தப்படலாம் ”. 

9 . பிரிவு 154- ல் திருத்தம் - முதன்மைச் சட்டத்தின் பிரிவு 154 - ன் 
துணைப்பிரிவு (2)- க்குப் பிறகு பின்வரும் துணைப்பிரிவு சேர்க்கப்படவேண்டும் , 
அதாவது: 

" (3 ) பஞ்சாயத்து தலைவர் அல்லது துணைத்தலைவர் தனது பதவியின் 
பொறுப்பையோ அல்லது பஞ்சாயத்தில் ஒப்படைக்கப்பட்டதே அல்லது 
அதன் உடமையில் உள்ளதோ ஆனதும் தனது கைவசமோ அல்லது 
கட்டுப்பாட்டிலோ உள்ளதும் அல்லது வந்தடைந்த ஏதேனும் ஆவணங்களோ 
அல்லது ஏதேனும் பணமோ அல்லது பிற சொத்துக்களோ தலைவர் என்ற 
நிலையிலோ அல்லது துணைத்தலைவர் என்ற நிலையிலோ உள்ள தனது 





2 ) 


. 


பதவிக்காலவரம்பு முடிவடைந்தால் உடனடியாகவும் , மேலும் 
துணைத்தலைவரின் காரியத்தில் , தலைவர் தேவைப்பட்டால் உடனடியாகவும் , 
பதவிக்கு வரும் தனது வாரிசுக்கோ அல்லது நிர்ணயம் செய்யப்பட்ட பிற 
பதவியிடத்திற்கோ ஒப்படைக்க மறுக்கும் பட்சத்தில் , அத்தகைய 
தலைவருக்கோ அல்லது துணைத்தலைவருக்கோ குற்ற நிறுவனத்தின் மீது அந்த 
குற்றத்திற்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு மிகாத பிழை தண்டனை 
அளிக்கப்படவேண்டும் ” . 

10 . பிரிவு 219யூ - க்கு பிறகு பின்வரும் பிரிவுகள் சேர்த்தல் . -- முதன்மைச் 
சட்டத்தின் பிரிவு 219யூ - க்கு பிறகு பின்வரும் பிரிவுகள் சேர்க்கப்படவேண்டும் , 
அதாவது: 

" 219 வி . கழிவுகளை உறைவிடத்தில் கையாளுதல் . -- ( 1 ) இந்த 
அவசரச்சட்டத்தில் உள்ள பிரிவுகள் 219எ முதல் 219யூ வரையில் எதுவும் 
எவ்வாறு இருப்பினும் , வியாபார மையங்கள் , மருத்துவமனைகள் , சந்தைகள் , 
கசாப்பு சாலைகள் , கோழிக்கடைகள் , மீன்கடைகள் , திருமண மண்டபங்கள் , 
அடுக்குமாடி குடியிருப்புகள் , உணவகங்கள் , கேட்டரிங் சேவை நிறுவனங்கள் 
சேவை நிறுவனங்கள் , 400 சதுரமீட்டருக்கு மேலான தரைப்பரப்பளவுள்ள 
வீடுகள் , கிராமபஞ்சாயத்து அறிக்கை செய்யலாம் எனும் அத்தகைய பிற 
நிறுவனங்கள் போன்றவற்றின் உடமையாளர் அல்லது சட்டத்திற்கு உட்பட்டு 
அவற்றின் மேற்பார்வையாளரோ அல்லது கண்காணிப்பாளரோ ஆன நபர் , -- 

( எ ) அத்தகைய கட்டிடங்களில் , நிறுவனங்களில் அல்லது இடங்களில் 
ஏற்படும் கழிவுகள் நிர்ணயம் செய்யப்படலாமெனும் முறையிலும் 
கிராமபஞ்சாயத்தின் துணைவிதிகளில் குறிப்பிட்டுள்ளபடியும் கழிவுகளை 
உறைவிடத்திலேயே இயற்கை- செயற்கை கழிவுகளாக வேறுபடுத்தி பாதுகாக்க 
வேண்டியதும் இதற்காக போதுமான முறைகளை ஏற்படுத்த வேண்டியதும் ; 

( பி ) உட்பிரிவு ( எ) - ன் படி வேறுபடுத்திய இயற்கை கழிவுகள் 1986- ன் 
சுற்றுச்சூழல் (பாதுகாப்பு ) சட்டத்திலும் (1986 - ன் 29வது மத்தியச்சட்டம் ) 
அதன்கீழ் உருவாக்கப்பட்ட விதிகளிலும் உள்ள நிபந்தனைகளுக்கு உட்பட்டும் 
நீர் , வாயு , ஒலி போன்றவற்றின் மாசுபடுதல் ஏற்படுத்தாத வகையிலும் 
அத்தகைய கழிவுகளின் உறைவிடத்திலேயோ அல்லது செயலாளரின் 
எழுத்துவடிவிலான அனுமதியுடன் அத்தகைய நபரின் உடமையில் இருக்கும் 
சமீப பகுதியில் உள்ள இடத்திலோ உகந்த முறையில் பதனிட்டு அழிக்க 
வேண்டியதும் இந்தத் தேவைக்காக இடவசதி குறைந்தபட்சத்தில் அத்தகைய 
கழிவு அழிப்பு கிராம பஞ்சாயத்து வழியாகவோ அல்லது அரசு 
அங்கீகாரமுள்ள கழிவு அழிப்பு முகமைகள் வழியாகவோ 
உறுதிப்படுத்துவதற்காக கழிவின் அளவு , வகை போன்றவற்றிற்கு ஏற்ப 
நிர்ணயிக்கப்படலாமெனும் அத்தகைய கட்டணத்தை அத்தகைய முறையில் 
கிராம பஞ்சாயத்தில் செலுத்த வேண்டியதும் ; 


( சி ) உட்பிரிவு ( எ) - ன் படி வேறுபடுத்தப்பட்ட செயற்கை கழிவுகளை 
கையாளுவதற்காக அத்தகைய கழிவுகளுக்கு காரணமாகும் பொருட்கள் 
உற்பத்தி செய்வதோ அல்லது வினியோக செய்வதோவான நிறுவனத்துடனோ 
அல்லது நபருடனோ அத்தகைய பொருட்கள் சம்பந்தப்பட்ட கழிவுகளை 
திரும்ப எடுப்பதற்குரிய உடன்படிக்கையில் ஏற்பட வேண்டியதும் 
இல்லையெனில் இதற்கான நிர்ணயம் செய்யப்படலாமெனும் அத்தகைய 
முறையிலும் அத்தகைய நிரக்கிலும் உள்ள கட்டணம் அத்தகைய 
காலவரையறைக்குள் கிராமபஞ்சாயத்தில் செலுத்த வேண்டியதும் ; 

( டி ) அத்தகைய கட்டிடங்களிலும் நிறுவனங்களிலும் இடங்களிலும் 
ஏற்படும் கழிவுநீரை உறைவிட இடத்திலேயே அறிவியல் முறையில் பதனிட 
வேண்டியதும் அவ்வாறு அறிவியல் முறையில் பதனிட முடியாத பட்சத்தில் 
கழிவுநீரை அறிவியல் முறையில் பதனிடும் அரசு அங்கீகாரம் பெற்ற 
முகமைகளுடன் உடன்படிக்கையில் ஏற்படவேண்டியதும் கழிவுநீரை நீர் 
நிலைகளில் அல்லது ஓடைகளில் அல்லது பொது வழியில் அல்லது பொது 
இடங்களில் பாய்வதற்கு அனுமதிக்க கூடாததும் ஆகும் . 

( 2 ) துணைப்பிரிவு (1 ) - ல் குறிப்பிடப்பட்டுள்ள கட்டிடங்கள் , 
நிறுவனங்கள் , இடங்கள் போன்றவற்றிற்கு மேற்குறிப்பிட்ட துணைப்பிரிவில் 
சொல்லப்பட்டபடி கழிவு பதனிடுவதற்குரிய வசதிகளை அதை நிறுவும்போதே 
ஏற்படுத்தி இருக்கவேண்டியதும் அதன்படியுள்ள வசதிகள் இல்லாதவற்றிற்கு 
செயல்பாட்டு அனுமதியோ, உரிமமோ அல்லது கட்டிட எண்ணோ கிராம 
பஞ்சாயத்து அளிக்க கூடாததும் தற்போதுள்ள அத்தகைய கட்டிடங்கள் , 
நிறுவனங்கள் , இடங்கள் போன்றவற்றின் காரியத்தில் அத்தகைய முறைகளை 
ஏற்படுத்துவதற்கோ வசதிகளின் குறைகளுக்கு தீர்வுகாண்பதற்கோ ஒரு 
வருடத்திற்கு மிகாத காலவரம்பை செயலாளருக்கு அனுமதி அளிக்கலாம் 
என்பதுடன் போதுமான வசதிகளை ஏற்படுத்தாத நிறுவனங்களின் 
உரிமத்தையும் கட்டிட எண் மற்றும் செயல்பாட்டு அனுமதியையும் 
சம்மந்தப்பட்ட நபருக்கு கூற வேண்டியதை கூறுவதற்கு ஒரு வாய்ப்பு அளித்த 
பிறகு இரத்து செய்யப்படலாம் . 

( 3) துணைப்பிரிவு (1)-ல் உள்ள ஏதேனும் நிபந்தனைகளை மீறும் எந்த 
ஒரு நபருக்கும் குற்ற நிறுவனத்தின் மீது ஆறுமாதங்களுக்கு குறையாமலும் ஒரு 
வருடம் வரையிலான காலவரம்புக்குரிய சிறைதண்டணையோ அல்லது 
பத்தாயிரம் ரூபாய்க்கு குறையாமலும் ஐம்பதாயிரம் ரூபாய் வரையிலுமான 
பிழை தண்டனையோ அல்லது இரண்டும் சேர்த்தோ தண்டிக்கப்படலாம் . 

( 4 ) துணைப்பிரிவு (3) - ன்படி தண்டிக்கப்பட்ட எந்த ஒரு நபரும் 
துணைப்பிரிவு (1) - ன் நிபந்தனைகளை மீறுவதை தொடரும் ஒவ்வொரு 
நாளுக்கும் 1 , 000 ரூபாய்க்கு குறையாத பிழை தண்டணை 
அளிக்கப்படவேண்டும் . 


219 டப்ளியூ . பொருட்களை கொண்டு செல்வதற்குரிய பிளாஸ்டிக் 
பைகள் மற்றும் கூடுகளின் கட்டுப்பாடும் பிளாஸ்டிக் கழிவுகளை 
கையாளுதலும் . - (1) 1986 - ன் சுற்றுச்சூழல் ( பாதுகாப்பு ) சட்டத்திலும் ( 1986 - ன் 
29வது மத்தியச்சட்டம் ) அதன்கீழ் உருவாக்கப்பட்டுள்ள சட்டங்களிலும் உள்ள 
நிபந்தனைகளுக்கு உட்பட்டு, 

( எ ) பொருட்களை கொண்டு செல்வதற்குரிய பல்வேறு பிளாஸ்டிக் 
பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கூடுகளின் அடிப்படை விலை அறிக்கை 
செய்தவாறு கிராம பஞ்சாயத்து நிர்ணயம் செய்யவேண்டியதும் அவ்வாறு 
நிர்ணயம் செய்த விலையைவிட குறைந்த விலைக்கோ அல்லது 
இலவசமாகவோ அத்தகைய பைகளையோ அல்லது கூடுகளையோ எந்த ஒரு 
நிறுவனமோ அல்லது நபரோ விற்பனை செய்யவோ வாங்கவோ கூடாததும் 
எந்த ஒரு நிறுவனமோ அல்லது நபரோ அவ்வாறு செய்யவில்லை என்பதை 
உறுதிப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை கிராம பஞ்சாயத்து 
எடுக்கவேண்டியதும் ஆகும் ; 

( பி ) பிரிவு 232 - ன்படி உரிமத்திற்காக விண்ணப்பம் செய்யும் ஒரு 
விண்ணப்பத்தாருக்கு அவரது நிறுவனத்தின் வாயிலாக பிளாஸ்டிக் பைகளோ 
அல்லது பிளாஸ்டிக் கூடுகளோ விற்பனை செய்யும் நோக்கம் உள்ளது எனில் 
அத்தகைய விவரத்தை விண்ணப்பத்தில் குறிப்பிட வேண்டியதும் அதற்காக 
சாதாரண உரிமக் கட்டணம் தவிர நிர்ணயம் செய்யப்படலாமெனும் 
காலவரம்பிற்கு விற்பனை செய்ய எண்ணும் பிளாஸ்டிக் பைகள் மற்றும் 
பிளாஸ்டிக் கூடுகளின் பெரும்பான்மையான எண்ணிக்கைக்கோ அல்லது 
அளவிற்கோ ஏற்றவாறு , அத்தகைய ஒரு குறிப்பிட்ட தொகையை அதிக 
கட்டணமாக கிராமபஞ்சாயத்துக்கு வசூலிக்கலாம் . 

(சி ) வீணான பிளாஸ்டிக் பைகளையும் பிளாஸ்டிக் கூடுகளையும் 
ஒவ்வொரு பயனீட்டாளரும் பிற கழிவுகளில் இருந்து வேறுபடுத்தி பாதுகாக்க 
வேண்டியதும் அவை பஞ்சாயத்து உருவாக்கலாம் எனும் துணைவிதிகளில் 
குறிப்பிட்டவாறு கையாளப்படவும் வேண்டும் . 

(2 ) துணைப்பிரிவு (1)- ன் உட்பிரிவு ( எ )- ன் நிபந்தனைகளை மீறும் எந்த 
ஒரு நபருக்கும் எதிராக மேற்குறிப்பிட்ட மத்தியசட்டங்களிலும் அதன்கீழ் 
உருவாக்கப்பட்ட விதிகளிலும் உள்ள நிபந்தனைகளின்படி செயலாளர் புகார் 
சமர்ப்பிக்க வேண்டும் . 

219 எக்ஸ் . கழிவை ஒழிப்பதற்குரிய நிதியை உருவாக்கல் . - (1 ) கிராம 
பஞ்சாயத்து பகுதியில் உருவாகும் கழிவை ஒழிக்கும் தேவைகளுக்காக , 
சிறப்பாக பிளாஸ்டிக் கழிவை பதனிடுவதற்காக , கிராம பஞ்சாயத்து " கழிவு 
ஒழிப்பு நிதி என்ற பெயரில் ஒரு சிறப்பு நிதியை சேகரிக்க வேண்டியதும் , 
நிதியில், 


( எ ) பிரிவு 219 டப்ளியூ - ன் துணைப்பிரிவு (1)- ன் உட்பிரிவு ( பி )- ன்படி 
வசூலாக்கப்படும் அதிக கட்டணம் ; 

( பி ) கழிவை ஒழிப்பது சம்மந்தப்பட்ட வழக்குகளில் வசூலிக்கப்படும் 
பிழை தண்டணை தொகை ; 

(சி ) இந்தத் தேவைக்காக அரசு அனுமதி அளிப்பதோ அல்லது பிற 
முகமைகளோ அல்லது நபரோ வழங்குவதான தொகைகள் , 

போன்றவை வரவு வைக்க வேண்டியதும் அது நிர்ணயம் 
செய்யப்படலாமெனும்படி கையாளப்படவும் வேண்டும் 

11 . 235எ பிரிவுகளில் திருத்தம் . -- முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 235எபி - ன் 
துணைப்பிரிவு (1 ) - ல் " 1999 அக்டோபர் 15ஆம் தேதியோ " என்ற 
சொற்களுக்கும் எண்களுக்கும் பதிலாக " 2013 மார்ச் 31ஆம் தேதியோ " என்ற 
சொற்களும் எண்களும் சேர்க்க வேண்டியதாகும் . 

12 . செல்லுபடியாதல் . --(1 ) 2011 - ன் கேரள பஞ்சாயத்து ராஜ் (திருத்த ) 
அவசரச்சட்டம் (2011 - ன் 33) , 2011- ன் கேரள பஞ்சாயத்துராஜ் ( இரண்டாம் 
திருத்த ) அவசரச்சட்டம் ( 2011 - ன் 34 ) ( இதன்பிறகு மேற்குறிப்பிட்ட 
அவசரச்சட்டங்கள் என்று அழைக்கப்படும் ) போன்றவை அமலில் இல்லாமல் 
இருந்தபோதிலும் , 

( எ ) மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டங்களின்படி திருத்தம் செய்யப்பட்ட 
முதன்மைச்சட்டத்தின்கீழ் செய்ததோ அல்லது செய்ததாக கருதப்படுவதோவான 
காரியங்களும் எடுத்ததோ எடுத்தாக கருதப்படுவதோவான நடவடிக்கைகைளும் 
செல்லுபடியாவதாக கருதப்படவேண்டியதும் இந்த அவசரச்சட்டத்தின்பிரிவு 
7ஐ தவிர உள்ள பிற பிரிவுகளின்படி திருத்தம் செய்யப்பட்ட முதன்மைச் 
சட்டத்தில் உள்ள நிபந்தனைகளின்படி செய்ததாகவோ அல்லது எடுத்ததாகவோ 
கருதப்படவேண்டியதும் ; 

( H ) 2011- ன் 34வது எண் அவசரச்சட்டத்தின் பிரிவு 5 - ன்படி திருத்தம் 
செய்யப்பட்ட முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 30 - ன் விளக்கம் 2 - ன்படி 
அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் பாலவாடி ஊழியர்களின் காரியத்தில் 
செய்ததோ செய்ததாக கருதப்படுவதோவான ஏதேனும் காரியமோ எடுத்ததோ 
எடுத்ததாக கருதப்படுவதோவான ஏதேனும் நடவடிக்கையோ தவிர , 
மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்தின் காலவரம்பு முடிவடைந்த பிறகும் இந்த 
அவசரச்சட்டம் அரசிதழில் வெளியிடப்பட்ட தேதிக்கு முன்பும் செய்த 
ஏதேனும் காரியமோ அல்லது எடுத்த ஏதேனும் நடவடிக்கையோ , அவை 
மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டப்படி திருத்தம் செய்யப்பட்ட 
முதன்மைச்சட்டத்தின்கீழ் செய்யவோ அல்லது எடுக்கவோ செய்யப்படலாம் 
என்பது போல , இந்த அவசரச்சட்டத்தின்படி திருத்தம் செய்யப்பட்ட 
முதன்மைச்சட்டத்தின்கீழ் செய்ததாக கருதப்பட வேண்டியதும் , ஆகும் . 


( 2 ) 2011- ன் 34வது எண் அவசரச்சட்டத்தின்படி முதன்மைச் 
சட்டத்தின் பிரிவு 30 திருத்தம் செய்யப்பட்ட முறையில் அமலில் இருந்தது 
எனினும் , அவ்வாறு திருத்தம் செய்யப்பட்டிருந்த மேற்குறிப்பிட்ட பிரிவின் 
நிபந்தனைகள் அங்கன்வாடி ஊழியர்களையும் பாலவாடி ஊழியர்களையும் 
சம்பந்தப்பட்டு அவர்கள் மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டம் நிலை நின்ற 
காலயளவில் தேர்தலில் போட்டியிடுவதற்கு வேலையை இராஜினாமா 
செய்திருந்தாலும் முறையே அவர்கள் வேலை செய்திருந்த போதிலும் 
பணியிடங்களில் தொடர தடை ஆகாததும் மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டம் 
நிலைநின்ற காலயளவில் அவர்களது சேவை ஊதிய முறைகள் சம்பந்தப்பட்டு 
அரசு வெளியிடும் ஆணைகள் பாதகமாக இருப்பதுமாகும் . 
( 3) மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டங்களின் காலவரம்பு முடிவடைந்தால் ; 

( எ ) அவற்றின் நிபந்தனைகளின்படி திருத்தம் செய்யப்பட்ட 
முதன்மைச்சட்டத்தின்கீழ் பெற்றுக்கொண்ட ஏதேனும் உரிமத்தையோ 
பொறுப்பையோ அதிகாரத்தையோ பாதிக்காததும் ; 

( பி ) மேற்குறிப்பிட்டபடி ஆன ஏதேனும் உரிமத்தையோ 
பொறுப்பையோ அதிகார வினியோகத்தையோ சம்மந்தப்பட்ட ஏதேனும் 
சட்ட நடவடிக்கைகளையோ அல்லது தீர்வு நடவடிக்கைகளையோ 
பாதிக்காததும் அத்தகைய எந்த ஒரு நடவடிக்கையோ அல்லது தீர்வு 
நடவடிக்கையோ இந்த அவசரச்சட்டத்தின்படி திருத்தம் செய்யப்பட்ட 
முதன்மைச்சட்டத்தில் உள்ள நிபந்தனைகளுக்கு எதிராகாத வரையில் 
அவ்வாறு திருத்தம் செய்யப்பட்ட முதன்மைச்சட்டத்தின் ஏற்பாடுகளின்படி 
ஆரம்பிக்கப்படலாம் அல்லது தொடரலாம் அல்லது நடைமுறைப்படுத்தலாம் 
என்பதும் , ஆகும் 

எனினும் , 2011 ஜூலை 13ஆம் தேதி முதல் இந்த அவசரச்சட்டம் 
அமலுக்கு வந்த தேதி வரையிலான காலயளவில் 2011 - ன் 34வது எண் 
அவசரச்சட்டத்தின்படி திருத்தம் செய்யப்பட்ட முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 
154- ன்படியான ஒரு குற்றம் செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட எந்த ஒரு 
நபரையும் குற்றவாளியாக கருதக்கூடாதது . 


நிகில்குமார் , 


ஆளுநர் . 


